GOVERNMENT OF TAMIL NADU 

2009 


[Regd . No. TN /CCN / 467 / 2009 - 11 . 
[ R . Dis . No . 197 / 2009. 
[Price : Rs . 3 . 20 Paise . 


TAM 


L 


V 


- 22 . 


MENT OF 


IN 
N821 

PA 
. 

. 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


JPCE 


GOVERS 


INAD 


TRU 


PUBLISHED BY AUTHORITY 


ALONE T 


RIUMPHS 


No . 44 ] 


CHENNAI, WEDNESDAY , NOVEMBER 11, 2009 

Aippasi 25 , Thiruvalluvar Aandu - 2040 


Part 11 - Section 2 
Notifications or Orders of interest to a section of the public 

issued by Secretariat Departments . 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


CONTENTS 


Pages. 


Pages. 


கால்நடை பராமரிப்பு , பால்வளம் மற்றும் 

மீன்வளத் துறை 


HOUSING AND URBAN DEVELOPMENT 

DEPARTMENT 


தமிழ்நாடு மீனவர் மற்றும் மீன்பிடித் தொழில் 
மற்றும் அதனைச்சார்ந்த தொழிலில் 
ஈடுபட்டுள்ள தொழிலாளர் (சமூக பாதுகாப்பு 
மற்றும் நலம் ) சட்டம் - மீனவர் 
நலவாரியத்தின் அலுவல் சாரா உறுப்பினர்கள் 
பற்றிய வரைவு அறிவிக்கை 
COMMERCIAL TAXES AND REGISTRATION 

DEPARTMENT 
Tamil Nadu Value Added Tax Act: 


Tamil Nadu Town and Country 

Planning Act — Exemption of the Land in 
R . S . No. 654 - 1 , Fort- Tondiarpet Taluk , 
Vepery , Chennai from certain provisions of 
Development Control Rules for Chennai 
Metropolitan Area under certain 
conditions 


428 


429 


LABOUR AND EMPLOYMENT 

DEPARTMENT 


Olgy SolimS6 FLL — Disputes between 

Workmen and Managements referred to 
Labour Courts for adjudication .. . 


428 


Tax payable by Thiruvalargal Helan Keller 

Service Society for the Disabled , Madurai 
on the purchase of raw materials , 

Exempted . .. 
Certain person as Additional Member 

( Judicial) of the Tamil Nadu Sales Tax 
Appellate Tribunal (Additional Bench ) , 
Madurai - Appointed 


429 - 431 


MUNICIPAL ADMINISTRATION AND 
WATER SUPPLY DEPARTMENT 


428 


HEALTH AND FAMILY WELFARE 

DEPARTMENT 
Tamil Nadu Dr. M .G . R . Medical University 

Chennai, Act — Certain Members of the 
Committee for recommending the post of 
Vice - Chancellor to the Tamil Nadu Dr. M .G .R . 
Medical University — Nominated .. 


Tamil Nadu Parks, Play -fields and Open 

Spaces ( Preservation and Regulation ) 
Act - List of Parks , Play- fields and Open 
Spaces in the area within the jurisdiction 
of the Sivagangai Municipality .. 


432 -434 


428 -429 


D .T.P . - 11-2 (44 ) — 1 


[ 427 ] 


428 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part II — Sec. 2 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


an exemption in respect of tax payable under Section 12 of 
the said Act by Thiruvalargal Helan Keller Service Society for 
the Disabled ,Madurai (Registered No. 49/79) on the purchase 
of raw materials such as paper and paste used for envelope 
making project . 


2 . This Notification shall be deemed to have come into 
force on the 1st April 2003 and deemed to have remained in 
force upto and inclusive of the 31st December 2006 . 


Appointment of certain person as Additional Member 

(Judicial) of the Tamil Nadu Sales Tax Appellate 
Tribunal (Additional Bench ), Madurai under the Act. 


கால்நடை பராமரிப்பு , பால்வளம் மற்றும் மீன்வளத் துறை 
மீனவர் நலவாரியத்தின் அலுவல் சாரா உறுப்பினர்கள் பற்றிய 

வரைவு அறிவிக்கை . 
[ கடித எண் 19280/மீன் . 3/2009 - 1, கால்நடை பராமரிப்பு , பால்வளம் 

மற்றும் மீன்வள ( மீன் 3)த் துறை , 28 அக்டோபர் 2009 ) 
No. II ( 2)/ AHDFI/589/ 2009 . - 2007 - ம் ஆண்டு தமிழ்நாடு 
மீனவர் மற்றும் மீன்பிடித்தொழில் மற்றும் அதனைச் சார்ந்த 
தொழிலில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர் (சமூக பாதுகாப்பு மற்றும் நலம் ) 
சட்டப்பிரிவு 5 உட்பிரிவு (3) - ல் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் 
கொண்டு தமிழ்நாடு மீனவர் நல வாரியம் மாற்றி அமைக்கப்பட்டது . 
சட்டப்பிரிவு 5 உட்பிரிவு ( 5) - ன்படி அரசாணை ( நிலை ) எண் 117 , 
கால்நடை பராமரிப்பு , பால்வளம் மற்றும் மீன்வளத் துறை, நாள் 18 
செப்டம்பர் 2009 - ல் அரசு திருத்தியமைத்து நியமித்துள்ள மீனவர் 
நல வாரியத்தின் அலுவல்சாரா உறுப்பினர்கள் விபரம் பின்வருமாறு : 
திருவாளர்கள் - 
இரா . பெர்னார்டு , 

உப தலைவர்/உறுப்பினர் 
முன்னாள் சட்டமன்ற 
உறுப்பினர் 
கு . நற்குணம் 

உறுப்பினர் 
சே . முருகானந்தம் 

உறுப்பினர் 
பா . கருணாநிதி 

உறுப்பினர் 
என் . பசலியான் 

உறுப்பினர் 
எ . அருமை இராசகோபால் உறுப்பினர் 
தா . விஜயபாலன் 

உறுப்பினர் 
தே . சந்திரன் 

உறுப்பினர் 
பூ . செல்வராஜ் 

உறுப்பினர் 
ரா . சத்தியமூர்த்தி 

உறுப்பினர் 
ச . வேணுகோபால் 

உறுப்பினர் 
பி . பழனி 

உறுப்பினர் 
இ . இராயர் 

உறுப்பினர் 


[G . O . (2D ) No. 219, Commercial Taxes and Registration 

( E2) , 20th October 2009 , Purattasi- 3 , 

Thiruvalluvar Aandu - 2040 .] 


No . II(2 )/ CTR/591 / 2009 . - In exercise of the powers 
conferred by sub - section ( 2 ) read with sub - section ( 3 ) of 
Section 50 of the Tamil Nadu Value Added Tax Act , 2006 
( Tamil Nadu Act 32 of 2006 ) , the Governor of Tamil Nadu 
hereby appoints Tmt. V . Amaravathi, Sub - Judge , Poonamallee 
as Additional Member ( Judicial) of the Tamil Nadu Sales Tax 
Appellate Tribunal ( Additional Bench ) , Madurai , in the place 
of Thiru K . Govindarajalu who has been transferred . 


RAJEEV RANJAN , 
Principal Secretary to Government. 


HEALTH AND FAMILY WELFARE DEPARTMENT 


Nomination of certain Members of the Committee for 

recommending the post of Vice -Chancellor to the 
Tamil Nadu Dr. M .G .R . Medical University under the 
Tamil Nadu Dr . M . G . R . Medical University Chennai Act . 


இந்த உறுப்பினர்களின் பதவிக் காலம் அரசிதழில் வெளியிடப்பட்ட 
நாளிலிருந்து 2 ஆண்டு காலமாகும் . 

சி . முத்துக்குமாரசாமி , 
அரசுச் செயலாளர் . 


[G .O . Ms. No. 355, Health and Family Welfare (MCA1), 

26th October 2009 , Aippasi 9 , 

Thiruvalluvar Aandu - 2040.] 


COMMERCIAL TAXES AND REGISTRATION 

No . || (2 ) / HF/592 / 2009 . -- As per Section 10 ( 1 ) of the 
DEPARTMENT . 

Tamil Nadu Dr. M .G .R . Medical University , Chennai Act, 1987 

( Tamil Nadu Act No. 37 /1987 ), the following three persons 
Notifications under the Tamil Nadu value Added Tax Act . are nominated as Members of the Committee for 

recommending the panel of three names to the Chancellor 
Exemption in respect of the tax payable by Thiruvalargal with their bio -data , for filling up of vacancy in the post of 

Helan Keller Service Society for the Disabled , Vice - Chancellor to the Tamil Nadu Dr . M . G . R . Medical 
Madurai on the purchase of raw materials under University with effect from 27th November 2009 Forenoon : - - 
the Act. 


Government 
Nominee and 
Convener of 
the Committee . 


[G . O . Ms. No . 153, Commercial Taxes and Registration (B2), 

20th October 2009 , Aippasi 3 , 

Thiruvalluvar Aandu -2040 .] 
No . II ( 2 ) /CTR /590 / 2009 . - in exercise of the powers 
conferred by sub -section ( 1) of Section 30 read with Section 
88 of the Tamil Nadu Value Added Tax Act, 2006 (Tamil Nadu 
Act 32 of 2006 ), the Governor of Tamil Nadu hereby makes 


1. Dr. K . Ananda Kannan , 

Former Vice- Chancellor , 
The Tamil Nadu Dr. M . G . R . 
Medical University , 
Chennai-600 032 , 
59/ 30 , 5th Street , 
Padmanaba Nagar, 
Adyar , Chennai-600 020 . 


Nov . 11 , 2009 ) 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


429 


2 . Dr. S .K . Rajan , 

Senate Nominee போக்குவரத்துக் கழகம் , கும்பகோணம் , கோட்டம் - 2 , திருச்சி 
Professor of Medicine ( Retired ) , 

என்ற நிர்வாகத்திற்கும் , தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழக 
W / 15 /21 , 7th Street, 

ஊழியர்கள் சங்கம் ( சி . ஐ .டியு .) , திருச்சி என்ற 
Anna Nagar , 

தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழில் தகராறு எழுந்துள்ளது என்று 
Chennai -600 040 . 

அரசு கருதுவதாலும் ; 
3 . Dr. V . Seshaiah , 

Governing 

மேற்சொன்ன தகராறை நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது 
Professor of Diabetology ( Retired ) , Council 

அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 
31 , Ormes Road , Kellys , 

Nominee 
Chennai - 600 010 . 

1947 - ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் (மத்திய 
2 . Dr. K . Ananda Kannan , shall be the Convener of the சட்டம் XIV / 1947 ) 10(1)(C ) பிரிவிலும் , 10(1)(a ) பிரிவின் வரம்பு 
Committee. 

நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு 

தமிழ்நாடு ஆளுநர் அவர்களால் மேற்சொன்ன தகராறு , 
V . K . SUBBURAJ , 

திருச்சிராப்பள்ளி தொழிலாளர் நீதிமன்றத் தீர்ப்புக்காக 
Principal Secretary to Government. 

அனுப்பப்பட வேண்டும் என்று இதனால் ஆணையிடப்படுகிறது . 


HOUSING AND URBAN DEVELOPMENT DEPARTMENT 


மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் 
சட்டத்தின் 10 ( 2ஏ ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் 
பெற்றுக்கொண்ட நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு 
அளிக்குமாறு திருச்சிராப்பள்ளி தொழிலாளர் நீதிமன்றம் 
கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 


Exemption of the Land in R . S . No . 654 - 1 , Fort . Tondiarpet 

Taluk , Vepery , Chennai from certain provisions of 
Development Control Rules for Chennai Metropolitan 
Area under certain conditions under the Tamil Nadu 
Town and Country Planning Act. 


இணைப்பு 


எழுவினா 


திரு . ஜி . ராஜதுரை , ஓட்டுநர் , பணி எண் 5474 என்பவருக்கு 
நிர்வாகம் வழங்கிய கீழ்க்காணும் தண்ட னைகளை இரக்க செய்ய 
வேண்டும் என்ற தொழிற்சங்கக் கோரிக்கை சரியானதுதானா ? 


இரத்து வாருங்க 


31- 07 - 2003 தேதியிட்ட உத்தரவின் மூலம் வருடாந்திர 
ஊதிய உயர்வினை 2 ஆண்டு காலம் கூட்டு விளைவுடன் 
நிறுத்தியது . 


[G . O .Ms. No . 186 , Housing and Urban Development (UD -I), 

26th October 2009. ] 
No . II ( 2 )/HOU7593/ 2009 . - in exercise of the powers 
conferred by Section 113 of the Tamil Nadu Town and Country 
Planning Act, 1971 ( Tamil Nadu Act 35 of 1972), the Governor 
of Tamil Nadu hereby exempts the land in R . S . No. 654 / 1, 
Block No . 15 , Fort -Tondiarpet Taluk , Door No . 1-50 , 
E . V . K . Sampath Salai , Vepery , Chennai from the provisions 
of Item 3 (i)(b ), relating to minimum required setback spaces 
and spacing between blocks , items 5 ( 1 )( a ), 5 (4 ) and 6 of 
ANNEXURE -IX , referred to in sub -rule (a ) of rule 17 of the 
Development Control Rules for Chennai Metropolitan Area , 
for the additional construction of 2nd Floor over the existing 
Ground Floor + First Floor, Periyar Urban Health Centre Block 
at the above land , subject to the fulfilment of the following 
conditions : 
( 1 ) The copy of the patta attested by the Revenue 

Officials should be furnished ; and 
(2 ) The plan tallying with boundary measurement as 
per patta should be furnished . 

SURJIT K CHAUDHARY, 
Principal Secretary to Government. 


30 - 7 - 2005 தேதியிட்ட உத்தரவின் மூலம் அடிப்படை 
சம்பளத்தில் 3 கட்டங்கள் 2 ஆண்டுக்கு குறைத்து . 


ஆமெனில் , உரிய உத்தரவுகளைப் பிறப்பிக்க . 


தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் ( மதுரை ) லிமிடெட் , 

திண்டுக்கல் 


[ அரசாணை ( டி ) எண் 559 , தொழிலாளர் மற்றும் 
வேலைவாய்ப்பு ( பி1) த் துறை , 16 அக்டோபர் 2009 , 

புரட்டாசி 30 , திருவள்ளுவர் ஆண்டு - 2040 .) 
No . II(2 )/LE/595/ 2009. - இந்த ஆணையின் இணைப்பில் 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக தமிழ்நாடு அரசு 
போக்குவரத்துக் கழகம் , (மதுரை) லிமிடெட் , திண்டுக்கல் என்ற 
நிர்வாகத்திற்கும் , தமிழ்நாடு அரசு போக்குவரத்துத் தொழிலாளர் 
( சி . ஐ . டியு . ) என்ற சங்கத்திற்குமிடையே தொழில் தகராறு 
எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 


LABOUR AND EMPLOYMMENT DEPARTMENT 


Disputes between Workmen and Managements referred 

to Labour Courts for adjudication . 


மேற்சொன்ன தகராறை நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது 
அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 


தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் , கும்பகோணம் , 

கோட்டம் - 2 , திருச்சி . 


[ அரசாணை ( டி ) எண் 558 , தொழிலாளர் மற்றும் 
வேலைவாய்ப்பு (பி2) த் துறை , 16 அக்டோபர் 2009 , 

புரட்டாசி 30 , திருவள்ளுவர் ஆண்டு - 2040 . ) 


1947 - ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் (மத்திய 
சட்டம் XIV / 1947 ) 10(1)(C ) பிரிவிலும் , 10(1)(a ) பிரிவின் வரம்பு 
நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்களால் மேற்சொன்ன தகராறு , 
தொழிலாளர் நீதிமன்றம் திருச்சிராப்பள்ளிக்கு நீதிமன்றத் 
தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் என்று இதனால் 
ஆணையிடப்படுகிறது . 


No . II(2)/LE/ 594 /2009 . - இந்த ஆணையின் இணைப்பில் 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக தமிழ்நாடு அரசு 
D .T.P. - ||-2 (44 ) - 1a 


430 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part || - Sec . 2 


மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் மேற்பார்வை பொறியாளர் , இராமநாதபுரம் மின் பகிர்மான 
10( 2ஏ ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 

வட்டம் , இராமநாதபுரம் . 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 
தொழிலாளர் நீதிமன்றம் திருச்சிராப்பள்ளி [ அரசாணை ( டி ) எண் 567 , தொழிலாளர் மற்றும் 
கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 

வேலைவாய்ப்பு ( பி1) த் துறை , 22 அக்டோபர் 2009 , 

ஐப்பசி 5 , திருவள்ளுவர் ஆண்டு - 2040.) 
இணைப்பு 

No . II (2 )/LE / 597 / 2009 . - இந்த ஆணையின் இணைப்பில் 

குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக மேற்பார்வை பொறியாளர் , 
எழுவினா 

இராமநாதபுரம் மின்பகிர்மான வட்டம் என்ற நிர்வாகத்திற்கும் , 
கோரிக்கை எண் 1 

தமிழ்நாடு மின்கழக கணக்காயர் களத் தொழிலாளர் 

சங்கத்திற்குமிடையே தொழில் தகராறு எழுந்துள்ளது என்று அரசு 
திரு . கே . சின்னக்காளை நடத்துனர் (பணி எண் 60774 ) கருதுவதாலும் ; 
என்பவருக்கு (501 - ஏ வழித்தடங்களில் இருந்தபோது ) 
30 - 4 - 2003 நாளிட்ட உத்தரவின்படி அளிக்கப்பட்ட ரூ . 25 / 

மேற்சொன்ன தகராறை நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது 
அபராதத் தண்டனையினை ரத்து செய்ய வேண்டுமென்ற 

அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 
தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயம்தானா ? 

1947 - ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் ( மத்திய 

சட்டம் XIV /1947 ) 10(1)(c ) பிரிவிலும் , 10(1)(d ) பிரிவின் வரம்பு 
ஆம் எனில் , உரிய ஆணைகள் பிறப்பிக்க . 

நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு 

தமிழ்நாடு ஆளுநர் அவர்களால் மேற்சொன்ன தகராறு , மதுரை 
தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் , திண்டுக்கல் . தொழிலாளர் நீதிமன்றத்திற்கு நீதிமன்றத் தீர்ப்புக்காக 

அனுப்பப்பட வேண்டும் என்று இதனால் ஆணையிடப்படுகிறது . 
[ அரசாணை ( டி ) எண் 560 , தொழிலாளர் மற்றும் 
வேலைவாய்ப்பு ( பி1) த் துறை, 16 அக்டோபர் 2009, 

மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
புரட்டாசி 30 , திருவள்ளுவர் ஆண்டு - 2040.) 

10(2ஏ ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 

நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு மதுரை 
No . II(2 )/LE/596 / 2009 . - இந்த ஆணையின் இணைப்பில் தொழிலாளர் நீதிமன்றம் கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக தமிழ்நாடு அரசு 
போக்குவரத்துக் கழகம் , திண்டுக்கல் என்ற நிர்வாகத்திற்கும் , 

இணைப்பு 
தமிழ்நாடு அரசு போக்குவரத்துத் தொழிலாளர் 
சங்கத்திற்குமிடையே தொழில் தகராறு எழுந்துள்ளது என்று அரசு 

எழுவினா 
கருதுவதாலும் ; 

கோரிக்கை எண் 1 
மேற்சொன்ன தகராறை நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது 

திரு . ஜி . சேதுராமன் என்பவரின் ஊதியத்தை 1 மே 2003 
அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 

முதல் கணக்கு உதவியாளரின் குறைந்தபட்ச அடிப்படை 
1947 - ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் (மத்திய 

ஊதியத்தில் நிர்ணயித்து குறைக்கப்பட்டு எதிர்வரும் ஆண்டு 
சட்டம் XIV /1947 ) 10(1)(C ) பிரிவிலும் , 10 (1)(a ) பிரிவின் வரம்பு 

ஊதிய உயர்வுகள் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படாத வண்ணம் 
நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு 

பின்விளைவுகளுடன் நான்கு ஆண்டு காலத்திற்கு தேர்வுநிலை 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்களால் மேற்சொன்ன தகராறு , 

உதவியாளர் பதவியில் குறைந்தபட்ச ஊதியத்தில் நிர்ணயம் 
தொழிலாளர் நீதிமன்றம் திருச்சிராப்பள்ளிக்கு தொழிலாளர் 

செய்யப்பட்டு வழங்கப்படும் என்றும் , குறைந்தபட்ச ஊதியம் 
நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் என்று இதனால் 

ரூ . 5 ,600 , 1 மே 2007 முதல் வழங்கப்படும் என்றும் , 
ஆணையிடப்படுகிறது . 

தண்டனைக்காலம் முடிந்த பிறகு முன்பு உள்ள ஊதியம் 

பணியாளரின் அடுத்து வரும் ஆண்டு ஊதிய உயர்வினை நான்கு 
மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் ஆண்டுகளுக்கு பின்விளைவுகளுடன் விடுப்புகாலம் உட்படுத்தி 
10 ( 2ஏ ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட நிறுத்தி வைத்து வழங்கப்பட்டுள்ள தண்டனையும் இரத்து 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு செய்யவேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை 
தொழிலாளர் 

நீதிமன்றம் திருச்சிராப்பள்ளி நியாயமானதா ? 
கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 

உரிய உத்தரவுகள் பிறப்பிக்கவும் . 
இணைப்பு 

தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் , கும்பகோணம் 
எழுவினா 

கோட்டம் - 2 , திருச்சி . 
கோரிக்கை எண் 1 

[ அரசாணை ( டி ) எண் 570 , தொழிலாளர் மற்றும் 

வேலைவாய்ப்பு ( பி2 ) த் துறை , 22 அக்டோபர் 2009 , 
திரு . ப்பி . குமரவேல் , நடத்துனர் ( 60975 ) ஊதிய உயர்வினை 

ஐப்பசி 5 , திருவள்ளுவர் ஆண்டு - 2040 .) 
திரண்ட பயன்களின்றி ஒரு வருடம் நிறுத்தம் செய்தும் , தற்காலிக 
வேலை நீக்கத்திலிருந்து 15 நாட்களை ( 2 - 2 - 2001 முதல் No . II( 2 )/LE / 598 / 2009 . - இந்த ஆணையின் இணைப்பில் 
16 - 2 - 2001 ) தகுதிக்குட்பட்ட விடுப்பாக பாவித்து நிர்வாகம் குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக தமிழ்நாடு அரசு 
வழங்கிய 31 - 08 - 2001 நாளைய உத்தரவை இரத்து போக்குவரத்துக் கழகம் , கும்பகோணம் , கோட்டம் - 2 , திருச்சி 
செய்யவேண்டுமென்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை என்ற நிர்வாகத்துக்கும் , தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழக 
நியாயம்தானா ? 

ஊழியர்கள் சங்கம் (சி . ஐ . டி . யு .) , திருச்சி என்ற தொழிற் 

சங்கத்திற்குமிடையே தொழில் தகராறு எழுந்துள்ளது என்று அரசு 
உரிய உத்தரவுகள் பிறப்பிக்க . 

கருதுவதாலும் ; 


வழந்தி பிரிவி தகராறு 


தொநாடு 


Nov . 11 , 2009 ) 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


431 


திருவிலிருந்து வின்கம்ஆண் 


மேற்சொன்ன தகராறை நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது [ அரசாணை (டி ) எண் 572 , தொழிலாளர் மற்றும் 
அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 

வேலைவாய்ப்பு ( பி2) த் துறை , 23 அக்டோபர் 2009 , 

ஐப்பசி 6 , திருவள்ளுவர் ஆண்டு - 2040.) 
1947 - ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் ( மத்திய 
சட்டம் XIV /1947 ) 10(1)(c ) பிரிவிலும் , 10(1)(d ) பிரிவின் வரம்பு 

No . II ( 2 )/LE/600 / 2009 . - இந்த ஆணையின் இணைப்பில் 
நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக தமிழ்நாடு அரசு 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்களால் மேற்சொன்ன தகராறு , திருச்சி 

போக்குவரத்துக் கழகம் , கும்பகோணம் , கோட்டம் - 2 , திருச்சி , 
தொழிலாளர் நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் 

என்ற நிர்வாகத்துக்கும் , தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழக 
என்று இதனால் ஆணையிடப்படுகிறது . 

ஊழியர்கள் சங்கம் ( சி . ஐ . டி . யு .) , திருச்சி என்ற தொழிற் 

சங்கத்திற்குமிடையே தொழில் தகராறு எழுந்துள்ளது என்று அரசு 
மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் கருதுவதாலும் ; 
10( 2ஏ ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 

மேற்சொன்ன தகராறை நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 

அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் , 
திருச்சிராப்பள்ளி 

நீதிமன்றம் 

தொழிலாளர் 
கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 

1947 - ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் மத்திய 

சட்டம் XIV /1947) 10(1)(c ) பிரிவிலும் , 10(1)( d ) பிரிவின் வரம்பு 
இணைப்பு 

நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு 

தமிழ்நாடு ஆளுநர் அவர்களால் மேற்சொன்ன தகராறு , திருச்சி 
எழுவினா 

தொழிலாளர் நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் 
திரு . என் . பாலு , நடத்துனர் , பணி எண் 16011 என்பவருக்கு 

என்று இதனால் ஆணையிடப்படுகிறது . 
நிர்வாகம் தமது 24 மே 2001 - ம் தேதியிட்ட இறுதி உத்தரவின் மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
மூலம் அவரது வருடாந்திர ஊதிய உயர்வை மூன்று மாத 10 (2ஏ) பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
காலத்திற்கு கூட்டு விளைவுடன் தள்ளி வைத்த தண்டனை 

நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 
உத்தரவை இரத்து செய்ய வேண்டும் என்ற தொழிற்சங்கக் 

திருச்சிராப்பள்ளி 

தொழிலாளர் நீதிமன்றம் 
கோரிக்கை சரியானதுதானா ? 

கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 
ஆமெனில் உரிய உத்தரவுகளைப் பிறப்பிக்க . 

இணைப்பு 
[ அரசாணை (டி ) எண் 571 , தொழிலாளர் மற்றும் 

எழுவினா 
வேலைவாய்ப்பு ( பி2 ) த் துறை, 22 அக்டோபர் 2009 , 
ஐப்பசி 5 , திருவள்ளுவர் ஆண்டு - 2040 .) 

திரு . ஏ . செல்வராஜ் , ஓட்டுநர் பணி எண் 1152 என்பவருக்கு 

நிர்வாகம் அளித்த கீழ்க்காணும் நான்கு தண்டனை 
No . II( 2 )/LE/599/ 2009 . - இந்த ஆணையின் இணைப்பில் உத்தரவுகளையும் இரத்து செய்ய வேண்டும் என்ற தொழிற்சங்கக் 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக தமிழ்நாடு அரசு கோரிக்கை சரியானதுதானா ? 
போக்குவரத்துக் கழகம் , கும்பகோணம் , கோட்டம் - 2 , திருச்சி 
என்ற நிர்வாகத்துக்கும் , தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழக தண்டனை - 1: 
ஊழியர்கள் சங்கம் (சி . ஐ . டி . யு .) , திருச்சி என்ற தொழிற் 
சங்கத்திற்குமிடையே தொழில் தகராறு எழுந்துள்ளது என்று அரசு 

30 - 4 - 2003 முதல் 18 - 05 - 2003 வரை முன்ன றிவிப்பின்றி 

பணிக்கு வரவில்லை என அபராதமாக ரூ .100 - ஐ 2 - 09 - 2003 - ம் 
கருதுவதாலும் ; 

தேதியிட்ட இறுதி உத்தரவின் மூலம் சம்பளத்தில் பிடித்தம் 
மேற்சொன்ன தகராறை நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது செய்யப்பட்டது . 
அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 

தண்டனை - 2 : 
1947 - ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் ( மத்திய 
சட்டம் XIV / 1947 ) 10 (1)(C ) பிரிவிலும் , 10(1)(d ) பிரிவின் வரம்பு டிஎன் 45 என் 1419 பேருந்தில் பணிபுரிந்தபோது டிஎன் 45 
நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு என் 1394 பேருந்திற்கு வழிவிட மறுத்ததாகக் கூறி வழங்கப்பட்ட 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்களால் மேற்சொன்ன தகராறு , திருச்சி குற்றச்சாட்டிற்கு நிர்வாகம் தமது 30 - 8 - 2004 - ம் தேதியிட்ட இறுதி 
தொழிலாளர் நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்பப்படவேண்டும் உத்தரவின்மூலம் அவரது சம்பளத்தில் ரூ . 100 பிடித்தம் 
என்று இதனால் ஆணையிடப்படுகிறது . 

செய்யப்பட்டது . 
மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 

தண்டனை - 3 : 
10 ( 2ஏ ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 

பேருந்தை அஜாக்கிரதையாகவும் , கவனக்குறைவாகவும் 
திருச்சிராப்பள்ளி 

இயக்கியதாகக் கூறி , நிர்வாகம் , தமது 21 - 07 - 2004 - ம் தேதியிட்ட 

நீதிமன்றம் 

தொழிலாளர் 
கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 

இறுதி உத்தரவின் மூலம் 6 மாத காலம் வருடாந்திர ஊதிய 

உயர்வை கூட்டு விளைவின்றி நிறுத்தி வைத்தது . 
இணைப்பு 

தண்டனை - 4 : 
எழுவினா 

திருப்பூர் பேருந்து நிறுத்தத்தில் நிறுத்தவில்லை என்று கூறி , 

வழங்கப்பட்ட குற்றச்சாட்டிற்கு நிர்வாகம் தமது 24 - 03 - 2004 - ம் 
திரு . எம் . சந்தானம் , ஓட்டுநர் , பணி எண் 5073 என்பவரின் 

தேதியிட்ட இறுதி உத்தரவின்மூலம் அவரது சம்பளத்தில் ரூ . 15 
வருடாந்திர ஊதிய உயர்வினை 6 மாத காலத்திற்கு கூட்டு 

அபராதமாக பிடித்தம் செய்யப்பட்டது . 
விளைவுடன் நிறுத்தி வைத்த 27 - 01 - 1998 - ம் தேதியிட்ட 
தண்டனை உத்தரவை இரத்து செய்ய வேண்டுமென்ற 

ஆமெனில் உரிய உத்தரவுகளைப் பிறப்பிக்க . 
தொழிற்சங்கக் கோரிக்கை சரியானதா ? 

ச . ஆறுமுகம் , 
ஆமெனில் உரிய நிவாரணம் என்ன ? 

அரசு துணைச் செயலாளர் . 


சந்தியர்கள் கத்துக்கழகம், 


432 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part 11Sec . 2 


MUNICIPAL ADMINISTRATION AND WATER SUPPLY DEPARTMENT 


List of Parks, Play - fields and Open Spaces in the area within the jurisdiction of the Sivagangai Municipality under 

Tamil Nadu Parks , Play -fields and Open Spaces (Preservation and Regulation ) Act. 


[G . O . Ms. No. 203 , Municipal Administration and Water Supply (MAV), 22nd October 2009.] 


No . II ( 2 )/MAWS/601/2009. - In exercise of the powers conferred by sub -section ( 2 ) of Section 3 of the Tamil Nadu Parks , 
Play- fields and Open Spaces (Preservation and Regulation ) Act, 1959 (Tamil Nadu Act 26 of 1959), and in supersession of 
the Municipal Administration and Water Supply Department Notification No . 11(2 )/MW /657 /97 , published at pages 178 to 181 
in Part 11 - Section 2 of the Tamil Nadu Government Gazette , dated the 5th March 1997 , the Governor of Tamil Nadu hereby 
publishes the list of Parks, Play -fields and Open Spaces in the area within the jurisdiction of the Sivagangai Municipality set 
out in the Schedule to the Notification . 


2 . The maps , plans and documents relating to the said Parks , Play-fields and Open Spaces will be available to the public 
for inspection at the Municipal Office , Sivaganga between 10 . 00 a .m . and 5 . 30 p .m . on all working days . 


3 . Any person interested , may submit his objections or suggestions , if any in writing in respect of anything contained 


in Sivaganga District Gazette. 


4 . Objections and suggestions, if any should be addressed to the Secretary to Government, Municipal Administration and 
Water Supply Department, Secretariat, Fort St. George, Chennai-600 009 . 


THE SCHEDULE 


List of Parks , Play Fields and Open Spaces in the area within the jurisdiction of the Sivaganga Municipality 


Serial Name of the 


Extent in 
Sq .Mts. 


Location and 
Ward , Block 
and T. S . No. 


Ownership 
of land. 


Existing 
usage . 


Accessiblity 


Suitablity 


Upkeep Remarks. 

and 
Maintenance . 


fields and 

Open 
Spaces. 

( 2 ) 


(1 ) 


( 3) 


- 


(4 ) 


(5 ) 


(6 ) 


(7 ) 


(8) 


(9) 


( 10) 


(A ) PARKS : 
Rama 
Chandran Park 


Municipality Park 


Yes 


Yes 


Municipality 


Ward - D 
Block - 2 
T . S .No. 1 


490 
Sq.Mts . 


.. 


Do. 


Akilandapuram 
Park 


522 
Sq .Mts . 


Yes 


Do. 


Ward - C 
Block - 18 
T . S .No . 28 


. 


Noonmeal Yes 
centre two 
numbers and 
one Community 
Centre building 
in this site . 


3 


Bharathy Park 


Yes 


665 
Sq.Mts . 


Yes 


Do. 


Ward - C 
Block - 10 
T .S .No . 173 


. 


Municipality One Noon 

meal centre 
in this site 


Do . 


Do . 


Yes 


Yes 


Theppakulam 
Park 


Ward - B 
Block - 8 
T . S .No . 2 


628 
Sq.Mts . 


Do . 


Yes 


Perumal Koil 
Park 


Ward - E 
Block - 2 
T. S . No. 15 


490 
Sq.Mts . 


Two noon 
meal centre 
in this site 


Do . 


Vacant 


Yes 


Society Layout 
Partk LP /DDTP 
No . 1 /70 


Ward -B 
Block -2 
T . S .No. 67 


947 
Sq.Mts . 


Nov . 11, 2009 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


433 


Accessibility 


Suitability 


Serial 

No. 


Location and 
Ward , Block 
and T. S . No. 


Extent in 
Sq .Mts. 


Ownership 
of land . 


Existing 
usage 


Upkeep Remarks. 

and 
Maintenance. 


Name of the 
Parks , Play 
fields and 

Open 
Spaces. 

( 2 ) 


(3 ) 


(4 ) 


(5 ) 


(6 ) 


(7 ) 


(8 ) 


(9) 


(10 ) 


Gandhi Park 


Yes 


Ward - B 
Block - 8 
T . S .No . 5 


Gandhi Park 
Trust 


Yes 


2097 .50 
Sq.Mts . 


Gandhi 
Trust 


8 


947 


Municipality 


Yes 


Municipality .. 


Krishnan 
Layout Park 
LP /DDTP 
No. 2 /70 


Ward - B 
Block - 2 
T . S .No.67 


Sq .Mts . 


Play and Yes 
Youth 
Welfare Centre 
in this site 


Do. 


Vacant 


Yes 


Yes 


Do . 


Madurai Road 
(Church 
Opposite ) 
D . T .P .No . 14 /73 


Ward - E 
Block -5 
T . S .No . 95 


400 
Sq.Mts 


10 


Do . 


Yes 


Do . 


454 .59 
Sq.Mts . 


Do. 


Bharathi Nagar Ward - E 

Block -9 
T . S .No . 3 Part 


. 


Park 


Play and Yes 
Youth 
Welfare Centre 
in this site . 


11 


Do. 


Do. 


Yes 


Yes 


Do . 


Indira Nagar 
Park D . T . P . 
No. 87182 


Ward -C 
Block - 19 
T .S .No . 75 /10 


893 
Sq.Mts . 


12 


936 Sq.Mts . 


Do 


vacant 


Yes 


Yes 


Subramaniya Ward - B 
Nagar 

Block - 2 
D .I. P .No. 1464/89 T. S .No. 35 / 1A 

1A Part 


13 


728 . 26 
Sq. Mts . 


Yes 


Do. 


. 


Senthamil 
Nagar Layout 
D . T . P .No . 
400 / 95 


Ward - B 
Block - 2 
T . S .No .99 


Municipality Play youth Yes 

Welfare Centre 
in this site . 


14 


Do. 


Park 


Yes 


Yes 


1080 
Sq.Mts . 


Do . 


. 


Thondi Road 
Bharani Nagar 
Layout D . T. P . 
No. 329 / 95 


Ward - B 
Block -6 
T .S .No. 169/ 3 


15 


1293 
Sq.Mts . 


Do. 


Vacant 


Yes 


Yes 


Do . 


.. 


Shasthri Nagar Ward - E 
Layout D . T . P . Block -5 
No. 1285 /91 T. S .No.71 

Part 


16 


Do. 


Yes 


Yes 


Do . 


Meenakshi 
Nagar Layout 
D . T .P . No .779 /2 


Ward - E 
Block -5 
T . S .No . 39 


2034 
Sq .Mts. 


Play youth 
Welfare 
Centre 
in this site . 


17 


Do . 


Vacant 


1123 
Sq.Mts . 


Yes 


Yes 


Do. 


.. 


Meenakshi Ward -E 
Nagar Layout Block -5 
(Vallalar Nagar) T. S .No. 40 
D . T. P . No. 97 /01 


18 


1576.88 
Sq .Mts . 


Do . 


Do. 


Yes 


Yes 


Do. 


.. 


K . P .K . Nagar 1 Ward - E 
L . P ./D . D . T . C . P . Block - 2 
(SR )No . 04 /03 T .S .No. 4 /3 & 

13 Part 


434 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part 11- Sec . 2 


Serial 
No. 


Extent in 
Sq.Mts. 


Ownership 
of land. 


Existing 
usage . 


Accessibility 


Location and 
Ward , Block 
and T. S . No. 


Suitability 


Upkeep Remarks . 


Name of the 
Parks, Play 
fields and 

Open 
Spaces. 


and 


Maintenance. 


(1) 


(2 ) 


(3) 


(4) 


(5) 

Do. 


(6) 
Do . 


(7) 
Yes 


(8) 
Yes 


(9) 
Do . 


(10) 
.. 


19 


398 - 28 
Sq.Mts . 


K . P .K . Nagar.Il Ward - E 
L . P ./D . D . T . C . P . Block - 2 
(SR ) No . 11/03 T . S .No .12/ 1A 
dated 31 - 12 -03. Part 


(B ) Play Fields : 


Yes 


Yes 


Rajah s Higher Ward - A 
Secondary Block - 10 
School 

T . S .No . 1 
Part. 


8000 
Sq.Mts . 


Government School Play 
School. Ground 


Government .. 

School 


20000 
Sq .Mts . 


Yes 


Yes 


Raja 
Duraisingam 
Government 
Arts College 


Ward -E 
Block 11 
T . S . No . 1 
Part 


Raja College Play 
Duraisingam Ground 
Government 
College 


Raja 
Durai 
singam 
College 


Indira Nagar 
D . T .P . No.88 /82 


Yes 


Yes 


Municipallty 


Ward - C 
Block - 19 
T . S .No .75 / 1C 
Part 


1660 + 
1050 
2710 
Sq. Mts. 


Municipality Reservoir 

in this site 
and Play 
Ground 


Do . 


Yes 


Yes 


399 . 05 
Sq.Mts . 


Children Play 
Ground 


Yes 


Do . 


Yes 


K . P .K . Nagar- 1 
L . P ./ D . D . T . C . 
P (SR ):04 /03 
dated 
9 -4 -2003 


Ward - E 
Block - 2 
T .S .No . 
4 / 3 and 13 
Part 


(C ) Open Spaces : 


645 .88 
Sq .Mts . 


Do. 


Vacant 


Yes 


Yes 


Do. 


.. 


K . P . K . Nagar-11 Ward - E 
L .P ./D . D . T .C . P . Block - 2 
(SR ):11/03 T . S .No . 12 / 1A 
dated 31- 12 - 03. Part 


1103 


NIRANJAN MARDI, 
Secretary to Government. 


PRINTED AND PUBLISHED BY THE DIRECTOR OF STATIONERY AND PRINTING , CHENNAI 

ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


